அர்த்தநாரீச்வர ஸ்தோத்ரம்‌ 


உ 
சிவமயம்‌ 
ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிச்செய்த 


| எண்ணை ॥ 
அர்த்தநாரீச்வர ஸ்தோத்ரம்‌ 


தமிழ்‌ உரை: 
ஞானபாஸ்கர, சிவோத்கர்ஷவர்ஷக 
P.N. நாராயண சாஸ்திரிகள்‌ 


wre rTA Rider | 
எண்ண?) எ எள TH: ௫? எண: ௫ ॥? ॥ 


சாம்பேயகெள:ரார்த*றரீரகாயை கர்பூரகெள:ரார்த*றரீரகாய | 
த*ம்மில்லகாயை ச ஜடாதசராய நம: ரிவாயை ச நம: ஸ்றிவாய ॥ 1 ॥ 


1. சம்பகமலர்‌ போன்ற வெள்ளையான பாதி உடலை உடையவளும்‌, கர்ப்பூரம்‌ 
போன்று வெளுத்த பாதி உடலை உடையவரும்‌, அழகான பின்னல்களை உடைய 
வளும்‌, ஜடை முடியைக்‌ கொண்டவருமான 'சிவா என்ற அம்பிகைக்கும்‌, சிவபெரு 
மானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


கணை ர்‌ Tera: ன கொள | 
காணாள்‌ கனா என: களன்‌ எனா: ௭ ॥ 2 ॥ 


கஸ்தூரிகாகுங்குமசர்சிதாயை சிதாரஜ: புஞ்ஜ விசர்சிதாய | 
க்ருதஸ்மராயை விக்ருதஸ்மராய நம:றிவாயை ச நம: றிவாய ॥ 2 ॥ 


2. கஸ்தூரி குங்குமம்‌ இவைகளால்‌ அலங்கரிக்கப்பட்டவளும்‌, பஸ்மத்தால்‌ 
பூசப்பட்ட உடலையுடையவரும்‌, மன்மதனை உயிர்பெறச்செய்தவளும்‌, காமனை எரித்த 
வருமான 'சிவா என்ற அம்பிகைக்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


ணக பாள்‌ TT | 
காணாள்‌? எளானணன TH: காள? எ என: ளன ॥ 3 ॥ 


ஜுணத்வவணத்கங்கணனுபுராயை பாதாஃப்ஜராஜத்பசணி நூபுராய | 
ஹேமாங்க3தாஃயை பு*“ஜகா£ங்கசதாஃய நம: மிவாயை ச நம: மிவாய ॥ 3 ॥ 


3. ஒலிக்கிறக்‌ காப்பு கால்‌ கொலுஸுகளையுடையவளும்‌, பாம்புகளாகிற கால்‌ 
சலங்கையை உடையவரும்‌. தங்கத்தினாலான தோள்வளைகளை உடையவளும்‌, 


அர்த்தநாரீச்வர ஸ்தோத்ரம்‌ 


பாம்பையே தோள்வளையாகக்‌ கொண்டவருமான 'சிவா என்ற அம்பிகைக்கும்‌, சிவ 
பெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌, 


ணின்‌? என்‌ எளி | 
ளா Ter eT TH: ௫? எ TH: நள ॥ ¥ I 


வியாலநீலோத்பலலோசனாயை விகாஸி பங்கேருஹலோசனாய | 
ஸமேக்ஷணாயை விஷமேக்ஷணாய நம: மிவாயை ச நம: ஸிவாய ॥ 4 ॥ 


4. அலர்ந்த கருங்குவளைமலர்‌ போன்ற விழிகளை உடையவளும்‌, மலர்ந்த 
தாமரை போன்ற கண்களை உடையவரும்‌, நேரான கண்களை உடையவளும்‌, முக்‌ 
கண்ணருமான 'சிவா என்ற அம்பிகைக்கும்‌ சிவ பெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


ணாள ளாக கணக RET | 
ணை? எனா எள்‌ எண: நாள ॥ ய॥ 


மந்தா“ ரமாலாகலிதாலகாயை கபாலமாலாங்கித கந்த*ராய | 
திஃவ்யாம்ப“ராயை ச தி£க£ம்ப£ராய நம:மிவாயை ச நம: ரிவாய ॥ 5 ॥ 


5. மந்தார மலர்‌ மாலைகளால்‌ அலங்கரிக்கப்பட்ட முடியை உடையவளும்‌ 
கபால மாலைகளை கழுத்திலணிந்தவரும்‌, நல்ல பட்டுவஸ்திரங்களையணிந்தவளும்‌, 
திசைகளையே வஸ்திரமாகக்‌ கொண்டவருமான சிவா என்ற அம்பிகைக்கும்‌, 
சிவபெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


ஊளை களரி எணேளா எச | 
எரி? என்னா எ? எ ணி ॥ 6 ॥ 


அம்போ-“த₹ரற்யாமல குந்தலாயை தடித்ப்ரபா*-தாம்ர ஜடாதசராய | 
நிரீம்வராயை நிகி:லேற்வராய நம:றிவாயை ச நம:றிவாய ॥ 6 ॥ 


6. மேகம்போல்‌ கருத்த முன்மயிர்களையுடையவளும்‌ மின்னல்‌ ஒளிபோல்‌ 
சிவந்த ஜடைமுடியுடையவரும்‌, தனக்கு மேல்‌ இல்லாதவளும்‌, உலகுக்கெல்லாம்‌ 
ஈசனுமான :சி.வா என்ற அம்பிகைக்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


னற சான என க TEST | 
ணன்‌ எர்ின்‌ ணா: நள்‌ எண: இள ॥ 6 ॥ 


ப்ரபஞ்சஸ்ருஷ்டயுன்முகன லாஸ்யகாயை ஸமஸ்த ஸம்ஹாரக தாண்ட:வாய | 
ஐக£ஜ்ஜனன்யை ஜக5தே5கபித்ரே நம: ஸ॥ிவாயை ச நம: மிவாய ॥ 7 ॥ 


அர்த்தநாரீச்வர ஸ்தோத்ரம்‌ 


7. உலகைப்‌ படைக்கும்‌ நடனத்தைக்கொண்டவளும்‌ எல்லாவற்றையும்‌ 
அழிக்கும்‌ ஆனந்த தாண்டவரும்‌. உலகுக்குத்‌ தாய்‌ தகப்பன்களுமான 'சிவா என்ற 
அம்பிகைக்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


எணண கணி ணா எரா | 
இள? எ எள எ எ ணாள ॥ ௪ ॥ 


ப்ரதீ£ப்த ரேகோ£ஜ்ஜ்வல குண்ட:லாயை ஸ்பு₹ரன்மஹாபன்னக: பூ4ஷணாய | 
மிவான்விதாயை ச யிவான்விதாய நம:மிவாயை ச நம:றிவாய ॥ 8 ॥ 


8. ஒளி விடுகிற காதுகுண்டலங்களை உடையவளும்‌ பெரிய பாம்புகளை 
அணிகலன்களாகக்‌ கொண்டவரும்‌, எப்பொழுதும்‌ மங்களமான உருவங்கொண்டவர்‌ 
களுமான 'சிவா என்ற அம்பிகைக்கும்‌, சிவபெருமானுக்கும்‌ நமஸ்காரம்‌. 


TT ரண ண்கள்‌ எண எ ளி ௭௫ ரி | 

சானா ATT TRE எனா என என எனக: ॥ 5 ॥ 

ஏதத்‌ படே2த*ஷ்டகமிஷ்டதும்‌ யோ ப*க்த்யா ஸ மான்யோ பு*வி தீரர்க*ஜீவீ | 

ப்ராப்னோதி ஸெளபா“க்‌-யமனந்தகாலம்‌ பூ*யாத்‌ ஸதா: தஸ்ய ஸமஸ்தஸித்‌:தி*: 
॥9 ॥ 


9. எவனொருவன்‌ இந்த எட்டு சுலோகங்களைப்‌ படிக்கிறனோ அவன்‌ உலகில்‌ 
புகழ்பெற்று நீண்ட ஆயுளுடன்‌ வெகுகாலம்‌ தனக்கு வேண்டியவைகளை அடைந்து 
எல்லாவித ஸித்திகளையும்‌ நன்கு பெற்று விளங்குவான்‌. 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளிய அர்த்தநாரீச்வர ஸ்தோத்ரம்‌ 
தமிழ்‌ உரையுடன்‌ முற்றிற்று. 


சிவம்‌ 


